Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 22: | 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ எல்‌. 


Hk 2k > 


kuRinjcippATTu 
of kapilar 
(in tamil script, 15011 format) 


38 2k 2 


பத்துப்‌ பாட்டுக்களில்‌ எட்டாவதான 
குறிஞ்சிப்பாட்டு 
(ஆசிரியர்‌ :: கபிலர்‌ ) 


>k 2k > 


Etext Preparation : Staff & Students of K.A.P. Viswanatham Higher Secondary School, 
Tiruchirappalli, Tamilnadu, India ( Dr. C. Kesavaraj, Trustee, Project Sponsor; Dr. R. 
Vasudevan, Former Director, School of Energy, Bharathidasan University, Trichi, Tamilnadu- 
Tech. support:; Dr. R. Rajendran, Senior Teacher, - coordination) 

Text Input & Proofreading: Ms. J. Jayanthi (Librarian); 5. Sinnakannan (Typist), Sivadayal, 
Christopher (Students), K.A.P. Viswanatham Higher Secondary School, Trichi, Tamilnadu. 
PDF version : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 

This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix without the 
need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


சங்க கால நூல்களான பத்துப்‌ பாட்டுக்களில்‌ எட்டாவதான 
குறிஞ்சிப்பாட்டு 
(ஆசிரியர்‌ :: கபிலர்‌ ) 
இப்பதிவினைச்‌ செய்தவர்கள்‌: 


தமிழ்நாட்டின்‌ திருச்சிராப்பள்ளி, தில்லைநகர்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளியைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ 


இப்பணிக்கு ஏற்பாடு செய்தோர்‌:- 

டாக்டர்‌ சி. கேசவராஜ்‌, BDS, FICD தாளாளர்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளி 
நெறியாளர்‌: ; டாக்டர்‌ இரா. வாசுதேவன்‌, முன்னாள்‌ இயக்குநர்‌, எரிபொருள்‌ பள்ளி, 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ , திருச்சிராப்பள்ளி. ஒருங்கிணைப்பு:- டாக்டர்‌. 


இரா.இராஜேந்திரன்‌, கி.ஆ.பெ.விசுவநாதம்‌ மேல்நிலைப்பள்ளி, முதுகலையாசிரியர்‌: 
பதிவாளர்கள்‌: செல்வி.ஜெ.ஜெயந்தி, நூலகர்‌; திரு. ச.சின்னக்கண்ணன்‌,எழுத்தர்‌ மற்றும்‌ 
மாணவர்கள்‌: சிவதயாள்‌, கிறிஸ்டோஃபர்‌ 


பாடியவர்‌ :: கபிலர்‌ 

திணை :: குறிஞ்சி 

துறை :: அறத்தொடு நிற்றல்‌ 
பாவகை :: ஆசிரியப்பா 
மொத்த அடிகள்‌ :: 261 


அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னை யொண்ணுத 

லொலிமென்‌ கூந்தலென்‌ றோழி மேனி 

விறலிழை நெகிழ்த்த வீவருங்‌ கடுநோ 

யகலு ளாங்க ணறியுநர்‌ வினாயும்‌ 

பரவியுந்‌ தொழுதும்‌ விரவுமலர்‌ தூயும்‌ 

வேறுபல்‌ லுருவிற்‌ கடவுட்‌ பேணி 

நறையும்‌ விரயு மோச்சியு மலவுற்‌ 

றெய்யா மையலை நீயும்‌ வருந்துதி 

நற்கவின்‌ தொலையவு நறுந்தோ ணெகிழவும்‌ 

புட்பிற ரறியவும்‌ புலம்புவந்‌ தலைப்பவு ௨10 


முட்கரந்‌ துறையு முய்யா வரும்படர்‌ 

செப்பல்‌ வன்மையிற்‌ செறித்தியான்‌ கடவலின்‌ 

முத்தினு மணியினும்‌ பொன்னினு மத்துணை 

நேர்வருங்‌ குரைய கலங்கெடிற்‌ புணருஞ்‌ 

சால்பும்‌ வியப்பு மியல்புங்‌ குன்றின்‌ 

மாசறக்‌ கழீஇ வயங்குபுகழ்‌ நிறுத்த 

லாசறு காட்சி யையர்க்கு மந்நிலை 

யெளிய வென்னார்‌ தொன்மருங்‌ கறிஞர்‌ 

மாதரு மடனு மோராங்குத்‌ தணப்ப 

நெடுந்தே ரெந்தை யருங்கடி நீவி 21] 


யிருவே மாய்ந்த மன்ற லிதுவென 
நாமறி வுறாலிற்‌ பழியு முண்டோ 


வாற்றின்‌ வாரா ராயினு மாற்ற 

வேனையுல கத்து மியைவதா னமக்கென 

மானமர்‌ நோக்கங்‌ கலக்கிக்‌ கையற்‌ 

றானாச்‌ சிறுமைய ளிவளுந்‌ தேம்பு 

மிகன்மீக்‌ கடவு மிருபெரு வேந்தர்‌ 

வினையிடை நின்ற சான்றோர்‌ போல 

விருபே ரச்சமோ டியானு மாற்றலேன்‌ 
கொடுப்பினன்‌ குடைமையுங்‌ குடிநிர லுடைமையும்‌ 


வண்ணமுந்‌ துணையும்‌ பொரீ இ யெண்ணா 
தெமியேந்‌ துணிந்த வேமஞ்சா லருவினை 
நிகழ்ந்த வண்ண நீநனி யுணரச்‌ 

செப்ப லான்றிசிற்‌ சினவா தீமோ 
நெற்கொ ணெடூவெதிர்க்‌ கணந்த யானை 
முத்தார்‌ மருப்பி னிறங்குகை கடுப்பத்‌ 
துய்த்தலை வாங்கிய புனிறுதீர்‌ பெருங்குர 
னற்கோட்‌ சிறுதினைப்‌ படுபு ளோப்பி 
யெற்பட வருதிய ரென நீ விடுத்தலிற்‌ 
கலிகெழு மரமிசைச்‌ சேணோ னிழைத்த 


புலியஞ்‌ சிதண மேறி யவண 

சாரற்‌ சூரற்‌ றகைபெற வலத்த 

தழலுந்‌ தட்டையுங்‌ குளிரும்‌ பிறவுங்‌ 

கிளிகடி மரபின வூழூழ்‌ வாங்கி 

யுரவுக்கதிர்‌ தெறூஉ முருப்பவி ரமயத்து 
விசும்பாடு பறவை வீழ்பதிப்‌ படர 

நிறையிரும்‌ பெளவங்‌ குறைபட முகந்துகொண் 
டகலிரு வானத்து வீசுவளி கலாவலின்‌ 
முரசதிர்ந்‌ தன்ன வின்குர லேற்றொடு 
நிரைசெல னிவப்பிற்‌ கொண்மூ மயங்கி 


யின்னிசை முரசிற்‌ சுடர்ப்பூட்‌ சேஎ 
யொன்னார்க்‌ கேந்திய விலங்கிலை யெஃகின்‌ 
மின்மயங்கு கருவிய கன்மிசைப்‌ பொழிந்தென 
வண்ண னெடுங்கோட்‌ டிழிதரு தெண்ணீ 
ரவிர்துகில்‌ புரையு மவ்வெள்‌ ளருவித்‌ 
தவிர்வில்‌ வேட்கையேந்‌ தண்டா தாடிப்‌ 
பளிங்குசொரி வன்ன பாய்சுனை குடைவுழி 
நளிபடூ சிலம்பிற்‌ பாயம்‌ பாடிப்‌ 

பொன்னெறி மணியிற்‌ சிறுபுறந்‌ தாழ்ந்தவெம்‌ 
பின்னிருங்‌ கூந்தல்‌ பிழிவனந்‌ துவரி 


யுள்ளகஞ்‌ சிவந்த கண்ணேம்‌ வள்ளித 
ழொண்செங்‌ காந்த ளாம்ப லனிச்சந்‌ 
தண்கயக்‌ குவளை குறிஞ்சி வெட்சி 
செங்கொடு வேரி தேமா மணிச்சிகை 
யுரிதுநா றவிழ்தொத்‌ துந்தூழ்‌ கூவிள 
மெரிபுரை யெறுழஞ்‌ சுள்ளி கூவிரம்‌ 
வடவனம்‌ வாகை வான்பூங்‌ குடச 

மெருவை செருவிளை மணிப்பூங்‌ கருவிளை 


௨30 


... 40 


20 


௨60 


பயினி வானி பல்லிணர்க்‌ குரவம்‌ 
பசும்பிடி வகுளம்‌ பல்லிணர்க்‌ காயா 


விரிமல ராவிரை வேரல்‌ சூரல்‌ 

குரீ இப்‌ பூளை குறுநறுங்‌ கண்ணி 
குறுகிலை மருதம்‌ விரிபூங்‌ கோங்கம்‌ 
போங்கந்‌ திலகந்‌ தேங்கமழ்‌ பாதிரி 
செருத்தி யதிரல்‌ பெருந்தண்‌ சண்பகங்‌ 
கரந்தை குளவி கடிகமழ்‌ கலிமாத்‌ 
தில்லை பாலை கல்லிவர்‌ முல்லை 
குல்லை பிடவஞ்‌ சிறுமா ரோடம்‌ 
வாழை வள்ளி நீணறு நெய்த 

றாழை தளவ முட்டாட்‌ டாமரை 


ஞாழன்‌ மெளவ னறுந்தண்‌ கொகுடி 
சேடல்‌ செம்மல்‌ சிறுசெங்‌ குரலி 

கோடல்‌ கைதை கொங்குமுதிர்‌ நறுவழை 
காஞ்சி மணிக்குலைக்‌ கட்கமழ்‌ நெய்தல்‌ 
பாங்கர்‌ மராஅம்‌ பல்பூந்‌ தணக்க 

மீங்கை யிலவந்‌ தூங்கிணர்க்‌ கொன்றை 
யடூம்பம ராத்திரி நெடுங்கொடி யவரை 
பகன்றை பலாசம்‌ பல்பூம்‌ பிண்டி 

வஞ்சி பித்திகம்‌ சிந்‌ துவாரம்‌ 

தும்பை துழாஅய்‌ சுடர்ப்பூந்‌ தோன்றி 


நந்தி நறவ நறும்புன்‌ னாகம்‌ 

பாரம்‌ பீரம்‌ பைங்குருக்‌ கத்தி 

யாரங்‌ காழ்வை கடியிரும்‌ புன்னை 

நரந்த நாக நள்ளிரு ணாறி 

மாயிருங்‌ குருந்தும்‌ வேங்கையும்‌ பிறவு 
மரக்குவிரித்‌ தன்ன பரேரம்‌ புழகுடன்‌ 

மாலங்‌ குடைய மலிவன மறுகி 

வான்கண்‌ கழீஇய வகலறைக்‌ குவைஇப்‌ 
புள்ளா ரியத்த விலங்குமலைச்‌ சிலம்பின்‌ 
வள்ளுயிர்த்‌ தெள்விளி யிடையிடைப்‌ பயிற்றிக்‌ 


கிள்ளை யோப்பியுங்‌ கிளையிதழ்‌ பறியாப்‌ 
பைவரி யல்குற்‌ கொய்தழை தைஇப்‌ 
பல்வே றுருவின்‌ வனப்பமை கோதையெம்‌ 
மெல்லிரு முச்சிக்‌ கவின்பெறக்‌ கட்டி 
யெரியவி ருருவி னங்குழைச்‌ செயலைத்‌ 
தாதுபடூ தண்ணிழ லிருந்தன மாக 
வெண்ணெய்‌ நீவிய சுரிவளர்‌ நறுங்காழ்த்‌ 
தண்ணறுந்‌ தகரங்‌ கமழ மண்ணி 

யீரம்‌ புலர விரலுளர்ப்‌ பவிழாக்‌ 

காழகி லம்புகை கொளீஇ யாழிசை 


யணிமிகு வரமிஞி றார்ப்பத்‌ தேங்கலந்து 
மணிநிறங்‌ கொண்ட மாயிருங்‌ குஞ்சியின்‌ 
மலையவு நிலத்தவுஞ்‌ சினையவுஞ்‌ சுனையவும்‌ 


... 70 


... 80 


90 


௨100 


... 110 


வண்ண வண்ணத்த மலராய்பு விரைஇய 
தண்ணறுத்‌ தொடையல்‌ வெண்போழ்க்‌ கண்ணி 
நலம்பெறு சென்னி நாமுற மிலைச்சிப்‌ 
பைங்காற்‌ பித்தகத்‌ தாயித ழலரி 

யத்தொடை யொருகாழ்‌ வளைஞிச்‌ செந்தீ 
யொண்பூம்‌ பிண்டி யொருகாது செர்‌.இ 
யந்தளிர்க்‌ குவவுமொய்ம்‌ பலைப்பச்‌ சாந்தருந்தி 


மைந்திறை கொண்ட மலர்ந்தேந்‌ தகலத்துத்‌ 
தொன்றுபடு நறுத்தார்‌ பூணோடூ பொலியச்‌ 
செம்பொறிக்‌ கேற்ற வீங்கிறைத்‌ தடக்கையின்‌ 
வண்ண வரிவில்‌ லேந்தி யம்புதெரிந்து 
நுண்வினைக்‌ கச்சைத்‌ தயக்கறக்‌ கட்டி 
யியலணிப்‌ பொலிந்த வீகை வான்கழ 
றுயல்வருந்‌ தோறுந்‌ திருந்தடிக்‌ கலாவ 
முனைபாழ்‌ படுக்குந்‌ துன்னருந்‌ துப்பிற்‌ 
பகைபுறங்க்‌ கண்ட பல்வே லிளைஞரி 


னுரவுச்சினஞ்‌ செருக்கித்‌ துன்னுதொறும்‌ வெகுளு 


முளைவா ளெயிற்ற வள்ளுகிர்‌ ஞமலி 
திளையாக்‌ கண்ண வளைகுபு நெரிதர 
நடூங்குவன மெழுந்து நல்லடி தளர்ந்தியா 
மிடும்பைகூர்‌ மனத்தே மருண்டுபுலம்‌ படர 
மாறுபொரு தோட்டிய புகல்வின்‌ வேறுபுலத்‌ 
தாகாண்‌ விடையி னணிபெற வந்தெ 

மலமர லாயிடை வெரூஉத லஞ்சி 

மெல்லிய வினிய மேவரக்‌ கிளந்தெ 
மைம்பா லாய்கவி னேத்தி யொண்டொடி 
யசைமென்‌ சாய லவ்வாங்‌ குந்தி 


மடமதர்‌ மழைக்க ணிளைய்‌ ரிறந்த 

கெடுதியு முடையே னென்றென னதனெதிர்‌ 
சொல்லே மாதலி னல்லாந்து கலங்கிக்‌ 
கெடுதியும்‌ விடீ௫ ராயி னெம்மொடு 
சொல்லலும்‌ பழியோ மெல்லிய வீரென 
நைவளம்‌ பழுநிய பாலை வல்லோன்‌ 
கைகவர்‌ நரம்பி னிம்மென விமிரு 

மாதர்‌ வண்டொடு சுரும்புநயந்‌ திறுத்த 
தாதவி ழலரித்‌ தாசினை பிளந்து 

தாறடு களிற்றின்‌ வீறுபெற வோச்சிக்‌ 


கல்லென்‌ சுற்றக்‌ கடுங்குர லவித்தெஞ் 
சொல்லற்‌ பாணி நின்றன னாக 

விருவி வேய்ந்த குறுங்காற்‌ குரம்பைப்‌ 
பிணையேர்‌ நோக்கின்‌ மனையோண்‌ மடுப்பத்‌ 
தேம்பிழி தேறன்‌ மாந்தி மகிழ்சிறந்து 

சேம மடிந்த பொழுதின்‌ வாய்மடுத்‌ 

திரும்புன நிழத்தலிற்‌ சிறுமை நோனா 

தரவுற ழஞ்சிலை கொளீஇ நோய்மிக்‌ 
குரவுச்சின முன்பா லுடற்சினஞ்‌ செருக்கிக்‌ 


..120 


... 130 


... 140 


... 150 


கணைவிடுூ புடையூக்‌ கானங்‌ கல்லென 


மடிவிடு வீளையர்‌ வெடிபடூத்‌ தெதிரக்‌ 
கார்ப்பெய லுருமிற்‌ பிளிறிச்‌ சீர்த்தக 
விரும்பிணர்த்‌ தடக்கை யுருநிலஞ்‌ சேர்த்திச்‌ 
சினந்திகழ்‌ கடாஅஞ்‌ செருக்கி மரங்கொல்பு 
மையல்‌ வேழ மடங்கலி னெதிர்தர 

வுய்விட மறியே மாகி யொய்யெனத்‌ 
திருத்துகோ லெல்வளை தெழிப்ப நாணுமறந்து 
விதுப்புறு மனத்தேம்‌ விரைந்தவற்‌ பொருத்திச்‌ 
சூருறு மஞ்ஞைமி னடுங்க வார்கோ 

லுடுவுறும்‌ பகழி வாங்கிக்‌ கடுவிசை 


யண்ணல்‌ யானை யணிமுகத்‌ தழுத்தலிற்‌ 
புண்ணுமிழ்‌ குருதி முகம்பாய்ந்‌ திழிதரப்‌ 
புள்ளி வரிநுதல்‌ சிதைய நில்லா 
தயர்ந்துபுறங்‌ கொடுத்த பின்னர்‌ நெடுவே 
ளணங்குறு மகளி ராடூகளங்‌ கடுப்பத்‌ 
திணிநிலைக்‌ கடம்பின்‌ றிரளரை வளைஇய 
துணையறை மாலையிற்‌ கைபிணி விடே௭ 
நுரையுடைக்‌ கலுழி பாய்தலி னுரவுத்திரை 
யடுங்கரை வாழையி னடூங்கப்‌ பெருந்தகை 
யஞ்சி லோதி யசையல்‌ யாவது . 


மஞ்ச லோம்புநின்‌ னணிநல நுகர்கென 
மாசறு சுடர்நுத னீவி நீடுநினைந்‌ 

தென்முக நோக்கி நக்கன னந்நிலை 

நாணு முட்கு நண்ணுவழி யடைதர 
வொய்யெனப்‌ பிரியவும்‌ விடாஅன்‌ கவைஇ 
யாக மடைய முயங்கலி னவ்வழிப்‌ 

பழுமிள குக்க பாறை நெடுஞ்சுனை 
முழுமுதற்‌ கொக்கின்‌ நீங்கனி யுதிர்ந்தெனப்‌ 
புள்ளெறி பிரசமொ டீண்டிப்‌ பலவி 
னெகிழ்ந்துகு நறும்பழம்‌ விளைந்த தேற 


னீர்செத்‌ தயின்ற தோகை வியலூர்ச்‌ 
சாறுகொ ளாங்கண்‌ விழவுக்கள நந்தி 
யரிக்கூட்‌ டின்னியங்‌ கறங்க வாடுமகள்‌ 
கயிறூர்‌ பாணியிற்‌ றளருஞ்‌ சாரல்‌ 

வரையர மகளிரிற்‌ சாஅய்‌ விழைதக 
விண்பொருஞ்‌ சென்னிக்‌ கிளைஇய காந்தட்‌ 
டண்கம ழலரி தாஅய்‌ நன்பல 

வம்புவிரி களித்திற்‌ கவின்பெறப்‌ பொலிந்த 
குன்றுகெழு நாடனெம்‌ விழைதரு பெருவிற 
லுள்ளத்‌ தன்மை யுள்ளினன்‌ கொண்டு . 


சாறயர்த்‌ தன்ன மிடாஅச்‌ சொன்றி 
வருநர்க்கு வரையா வளநகர்‌ பொற்ப 
மலரத்‌ திறந்த வாயில்‌ பலருணப்‌ 
பைந்நிண மொழுகிய நெய்ம்மலி யடிசில்‌ 


௨160 


.. 170 


... 180 


.. 190 


... 200 


வசையில்‌ வான்றிணைப்‌ புரையோர்‌ கடும்பொடு 

விருந்துண்‌ டெஞ்சிய மிச்சில்‌ பெருந்தகை 

நின்னோ டூண்டலும்‌ புரைவ தென்றாங்‌ 

கறம்புணை யாகத்‌ தேற்றிப்‌ பிறங்குமலை 

மீமிசைக்‌ கடவுள்‌ வாழ்த்திக்‌ கைதொழு 

தேமுறு வஞ்சினம்‌ வாய்மையிற்‌ றேற்றி . ... 210 


யந்தீந்‌ தெண்ணீர்‌ குடித்தலி னெஞ்சமர்ந்‌ 

தருவிட ரமைந்த களிறுதரு புணர்ச்சி 

வானுரி யுறையுள்‌ வயங்கியோ ரவாவும்‌ 

பூமலி சோலை யப்பகல்‌ கழிப்பி 

யெல்லை செல்ல வேழர்‌ பிறைஞ்சிப்‌ 

பல்கதிர்‌ மண்டிலங்‌ கல்சேர்பு மறைய 

மான்கண மரமுதற்‌ றெவிட்ட வான்‌௧ணங்‌ 

கன்றுபயிர்‌ குரல மன்னுநிறை புகுதர 

வேங்குவயி ரிசைய கொடுவா யன்றி 

லோங்கிரும்‌ பெண்ணை யகமட லகவப்‌ கப 


பாம்புமணி யுமிழப்‌ பல்வயிற்‌ கோவல 

ராம்பலந்‌ தீங்குழற்‌ றெள்விளி பயிற்ற 

வாம்ப லாயிதழ்‌ கூம்புவிட வளமனைப்‌ 

பூந்தொடி மகளிர்‌ சுடர்தலைக்‌ கொளுவி 

யந்தி யந்தண ரயரக்‌ கானவர்‌ 

விண்டோய்‌ பணவை மிசைகஞெொகிழி பொத்த 

வானமாமலை வாய்சூழ்பு கறுப்பக்‌ கானங்‌ 

கல்லென்‌ றிரட்டப்‌ புள்ளின மொலிப்பச்‌ 

சினைஇய வேந்தன்‌ செல்சமங்‌ கடூப்பத்‌ 

துனைஇய மாலை துன்னுதல்‌ காணூஉ 0 


நேரிறை முன்கை பற்றி நுமர்தர 

நாடறி நன்மண மயர்கஞ்‌ சின்னாட்‌ 

கலங்க லோம்புமி னிலங்கிழை யீரென 

வீர நன்மொழி தீரக்‌ கூறித்‌ 

துணைபுண ரேற்றி னெம்மோடு வந்து 

துஞ்சா முழவின்‌ மூதூர்‌ வாயி 

லுண்டூுறை நிறுத்தப்‌ பெயர்ந்தன னதற்கொண் 

டன்றை யன்ன விருப்போ டென்று 

மிரவரன்‌ மாலைய னேவரு தோறுங்‌ 

காவலர்‌ கடூகினுங்‌ கதநாய்‌ குரைப்பினு வத 


நீதுயி லெழினு நிலவுவெளிப்‌ படினும்‌ 

வேய்புரை மென்றோ ளின்றுயி லென்றும்‌ 

பெறாஅன்‌ பெயரனு முனிய லுறாஅ 

னிளமையி னிகந்தன்று மிலனே வளமையிற் 

றன்னிலை தீர்ந்தன்று மிலனே கொன்னூர்‌ 

மாய வரவி னியல்புநினை இத்‌ தேற்றி 

நீரெறி மலரிற்‌ சாஅயிதழ்‌ சோரா 

வீரிய கலுழுமிவள்‌ பெருமதர்‌ மழைக்க 

ணாகத்‌ தரிப்பனி யுறைப்ப நாளும்‌ 

வலைப்படூ மஞ்சையி னலஞ்செலச்‌ சாஅய்‌ . ...250 


நினைத்தொறுங்‌ கலுழுமா லிவளே கங்கு 
லளைச்செறி யுழுவையு மாளியு முளியமும்‌ 
புகற்கோட்‌ டாமான்‌ புகல்வியுங்‌ களிரும்‌ 
வலியிற்‌ றப்பும்‌ வன்கண்‌ வெஞ்சினத்‌ 
துருமுஞ்‌ சூரு மிரைதே ரரவமு 
மொடுங்கிருங்‌ குட்டத்‌ தருஞ்சுழி வழங்குங்‌ 
கொடுந்தாண்‌ முதலையு மிடங்கருங்‌ கராமு 
நூழிலு மிழுக்கு மூழடி முட்டமும்‌ 

பழுவும்‌ பாந்தளு முளப்படப்‌ பிறவும்‌ 

வழுவின்‌ வழாஅ விழுமமவர்‌ 


குழுமலை விடரக முடையவா லெனவே. 


